18-1-49 


165 


51-50 


மீனு க்ஷி 
தமிழ் வாசகம் 

முதல் புத்தகம் 


த்திய பதிப்பு ) 


- 5 


ALas 


கா- கனகராஜ ஐயர் 

( விலை ரூ.0-3-0 


TB 
63 / 

NSO 


153749 


முகவுரை 


நம் தமிழ் நாட்டில் அநேக முதல் வகுப்புப் புத்தகங்கள் 
வெளிவந்துள . ஆயினும் கற்பிக்க வேண்டிய முறைப்படி இது 
வரை வெளிவந்துள்ள புத்தகங்களில் இல்லாத , முதல் வகுப்புச் 
சிறுவர்க்குப் போதிக்கவேண்டிய , அத்தியாவசியமான சில 
பாடங்களை , ஒருவருஷத்திற்கு முற்றும் காணுமாறு புதிய ஆரம் 
பப் பாடத்திட்டப்படி சேர்த்துள்ளேன் . கையெழுத்துப் பிரதி 
யாய் இருக்கும் பொழுதே , பல அறிஞரிடமும் கல்வி இலாகா 
அதிகாரிகளிடமும் காண்பித்து , அவர்களது திருத்தங்களையும் 
சேர்த்து இதை வெளியிடத் துணிந்தேன் . 

நேர்கோடு எழுத்துக்களை முதலிலும் , நேர்கோடும் வளைவும் 
கலந்த எழுத்துக்களைப் பின்பும் வரிசைக் கிரமமாக 11 - ம் பக்கம் 
முடியக் காட்டியுள்ளேன் . ஈ என்னும் எழுத்தை ர என்னும் 
எழுத்துக்கு முன் வைக்கப்பட்டுள்ளது . ஒரு பாடத்தில் உப 
யோகப்படுத்த வேண்டிய புதிய எழுத்துத் தவிர , முன்பாடங் 
களில் வராத எந்த எழுத்தும் உபயோகிக்கப்படவில்லை . 12 - ம் 
பக்கத்திலிருந்து 23 - ம் பக்கம் முடிய உயிரெழுத்துக்களும் , உயிர் 
மெய்யெழுத்துக்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன . இப்பாடங் 
களில் ஒற்றைப்பதங்களும் , இரட்டைப்பத அடைமொழிகளும் , 
முப்பத வாக்கியங்களும் பிள்ளைகளுக்கு மிகவும் 

அருமை 
அப்பியாச பாடம் 1 - ல் உள்ள பதங்கள் , பிள்ளை 
களுக்கு மிகவும் உபயோகம் . பின் வட மொழி எழுத்துக்களும் , 
அதற்கென்றே அப்பியாச பாடம் 2 - ம் அமைக்கப்பட்டன . இனி 
31 - ம் பக்கத்தில் சப்தபேதத்தைக் காட்டிய பாடம் , பிள்ளை 
களுக்கு மிகவும் இன்றியமையாததென்று யாவரும் ஒப்புக் 
கொள்ளுவர் . 32 - ம் பக்கத்தில் , ஒவ்வொரு ஒற்றுக்குப் பின்னும் 
வரும் உயிர்மெய்யைக்குறிக்கும் முக்கிய பாடம் கொடுக்கப் 
பட்டுள்ளது . அப்பியாசம் 6 - ல் நடுவில் ஒற்று வராத இரட்டைப் 
பதங்களும் , ஒற்றுவந்த இரட்டைப் பதங்களும் விளக்கப் 
பட்டிருக்கின்றன . 34 - ம் பக்கத்திலிருந்து 38 ம் பக்கம் முடிய 
வாசக பாடங்களும் , 39 - ம் பக்கத்தில் படம் பார்த்துப் படிக்கும் 
பாடமும் , 40 - ம் பக்கத்தில் 1- முதல் 10- வரையிலுமுள்ள எண் 
களைப் படத்தின் மூலமாகவும் விவரிக்கப்பட்டுள்ளன . 

நூலாசிரியன் . 


யானவை . 


OFFICE OF THE REGISTRAR OF B. 


தமிழ் வாசகம் 


பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக 

மீ க்ஷி 
முதல் புத்தகம் 
( திருத்திய பதிப்பு ) 


1 - JAN ' 900 


ML 


பிரசுரகர்த்தர் : 
வி . சூ . சுவாமி நாதன் 

மதுரை :: திருநெல்வேலி 
பதிப்புரிமை ] 

( விலை ரூ.0-3-0 


வாரானஓமம 


தேச வணக்கம் 


( கும்மி மெட்டு ) 


ஓங்கும் இமாசலம் ஒளிமுடியாம் , எங்கும் 

உலவு பல நதி மாலைகளாம் 
தாங்கும் இக்கோலம் தழைக்கும் இந்தியத் 
தாயே ! உனக்கு நமஸ்காரம் . 

1 
கண்டங்க ளெங்கும் காணும் 
நற் காட்சிகள் 

கலந்து தன்னுள்ளே காட்டுதலால் 
அண்டமெங்கும் இல்லா அருமை இந்திய 

அன்னை ! உனக்கு நமஸ்காரம் . 2 
நீர்வளமும் காட்டின் நீள்வளமும் மலை 

நேர்வளமும் நகர்சாரும் சிற்பச் 
சீர்வள மும்மிகத் திகழும் இந்தியச் 
செல்வி ! உனக்கு நமஸ்காரம் . 

3 
ஞாலமெங்கும் வெகு காலமாக நல்ல 

நாகரிகக் குறியாக உயர் 
சீலமும் ஞானமும் சிறக்கும் பாரத 
தவி ! உனக்கு நமஸ்காரம் 

4 
வே . முத்துசாமி ஐயர் 


ஆ008 


நா 


1229 


பாரதி பிரஸ் மதுரை - '49 . 


33 


go 


முதல் புத்தகம் 


3 


பக 


படம் 


ட , ப , ம , 


ப 


9..9 


ப் 


படம் 


படபட 


மடம் 


LULU 


4 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


ஈ 


மரம் 


ட , ப , ம , ஈ , ர . 


ர 


ர் 


மரம் 


மடமட 


ஈரம் 


LLO LO 


பரபர 


டம்டம் 


OFFICE OF TIL . REUSTRANA 


முதல் புத்தகம் 


5 


- JAN 1950 


வடம் 


MAD- மலர் 


ட , ப , ம , ஈ , ர , வ , ல . 


வல 


வ் 


ல் 


வடம் 


மலர் 


வலம் 


மடல் 


பலம் 


பலர் 


படல் 


படர் 


33-2 


6 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


opon 


ceooms 


00 


மனை 


வயல் 


சரம் 


ட , ப , ம , ஈ , ர , வ , ல , ய , ச . 


ய ச 


ய் ச் 


வயல் 


சரம் 


ஈயம் 


ரசம் 


பயம் 


சமம் 


ஈரல் 


ஈசல் 


முதல் புத்தகம் 


7 


கலயம் 


தமர் 


ட , ப , ம , ஈ , ர , வ , ல , ய , ச , க , த . 


க த 
க் த் 


கலம் 


கபடம் 


கடல் 


கமலம் 


பதம் 
தவம் 


தடயம் 
தகரம் 


8 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


Name 


நகம் 


சங்கம் 


ட , ப , ம , ஈ , ர , வ , ல , ய , ச , க , த , ந , ங . 


ந ங 
ந் 


ங் 


நகம் 


சங்கம் 


நயம் 
நலம் 
ந்கர் 


தங்கம் 
பங்கம் 


நகரம் 


முதல் புத்தகம் 


9 


களம் 


பழம் 


ட , ப , ம , ஈ , ர , வ , ல , ய , ச , க , த , ந , ங , ள , ழ . 


2.2 


ள் 


களம் 


தவழ் 


தளம் 


பவளம் 


கவளம் 


பழம் 
மகள் 


பழமரம் 


33-3 


10 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


மகன் 


கண் 


ட , ப , ம , ஈ , ர , வ , ல , ய , ச , க , த , ந , ங , 

ள , ழ , ன , ண . 


எண 


ன் ண் 


வனம் 
மகன் 
பணம் 
மணல் 


கண்கள் 
பயணம் 
வர்ணம் 
கர்ணன் 


முதல் புத்தகம் 


11 


INITION 


பற்கள் 


மஞ்சள் 


ட , ப , ம , ஈ , ர , வ , ல , ய , ச , க , த , ந , ங , 

ள , ழ , ன , ண , ற , ரூ . 


ற 


ஞ 
ற் ஞ் 


பற 
கற 


மஞ்சள் 
பஞ்சம் 
தஞ்சம் 
கஞ்சம் 


பற்கள் 
கற்கள் 


12 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


அரம் 


ஆல மரம் 


ஆவல் 


அரம் 
அந்த 
அவல் 


ஆடல் 


அண்ணன் 
ஆலயம் 
ஆட்டம் 


ஆழம் 


அந்த மடம் 
ஆல மரம் 
கடல் ஆழம் 
மணல் ஆட்டம் 


முதல் புத்தகம் 


13 


ஆ 


கா 


ఒక 
ఆలో 


ANENA 


ஙா 


1939 


2 » འ་ འ 


சா 


ஞா 


LT 


அணு 


நாய் 


( ண 


தா 
நா 


காகம் 


அணு 


அண்டா 


சாதம் 


கடை 


மாமா 


LDT 


யா 


வாசல் 


கறார் 


தாயார் 


ரா 


லா 
நாய் வாய் 

மாதம் மாதம் வா . 
வா 

பால் வார் 
ழா 

அப்பா ! தாத்தா யார் 
ளா மான் கால் 


அம்மா ! காலணா தா 


யார் பார் 


அண்ணா! அவனா நானா 


00 


33-4 


14 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


இ 


கி 


சி 


டி 
ணி 
தி 


காந்தி 


கிளி 


கிளி 


பி 
மி 
யி 
ரி 
லி 
வி 


வழி 


சாவி 

அரிசி 
தயிர் 

இஞ்சி 
அணில் விசிறி 


பனி 


ழி மணி அடி 


ளி 

பாய் விரி 
றி தனி வழி 
னி 

காய் கறி 


பல்லி சிறிய பிராணி 
விசிறி நிறம் கவனி 
தினம் பாடம் படி 
ராமா ! ஆணி அடி 


முதல் புத்தகம் 


15 


les 


கீ 


சீ 
Z 


மீன் 


கீரி 


LO 


வீரன் 


ணீ 
தீ 

கீரி 
நீ 
பீ 

சீனி 
மீ 
யீ 
ரீ 


தீபம் 
நீளம் 


ஈரம் 


மீதி 


பீடம் 


கிரீடம் 


மீன் தீனி 


நரி அல்ல கீரி 


சீனி மீதி 


வீரன் ஈட்டி நீளம் 


வீ 
j 
ளீ 
றீ 
னீ 


வீதி வழி 


சீட்டி நீல நிறம் 


பனி நீர் 


தீப பீடம் சம்பம் 


16 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


உ 


ெ 


கு 
வு 


து 


டு 


உரல் 


பசு 


ை 


து 


நு 


பசு 


குருவி 


உப்பு 


பு 


காது 


முயல் 


கதவு 


கயிறு 


சுக்கு 


யு 

மாடு 
ரு 
லு 

பசு மாடு 
வு 

சிறு துளி 


இது சிறு குருவி 


புது வீடு கட்டு 


ளு 


குழி முயல் சுக்கு மிளகு வாங்கு 


று 


குடி இரு 


முத்து ! முகம் கழுவு 


முதல் புத்தகம் 


17 


ஊ 


கூ 


நு 


* 


சூ 
நூ 
டூ 
ணு ஊசி 


பூட்டு 


கூடு 


தூண் 


சூரன் 


தூ 
நூ 
பூ 

ஊசி பூட்டு ரூபாய் 
மூ 

மூன்று 

ஊஞ்சல் 
யூ 
ரூ 

குண்டூசி 
லூ 
வூ ஊசி நூல் 

இவ்வூர் கீழூர் 
மூ 

நூறு கூறு இது உள்ளூர் நூல் 
ளூ 
றூ தூள் தூவு 

இவன் கூலி ஆள் 
னூ சிறு ஊர் பூட்டு மூன்று ரூபாய் 
33-5 


18 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


எ 


கெ 


து 


ச 


ஞ 


ணெ 


எலி 


செடி 


ந 


எலி 


செடி 


பெ 

தெற்கு பெட்டி 
மெ 

வெள்ளி நெற்றி 
யெ 

நெல் செம்பு மெழுகு 
லெ 
வெ எலி பிடி 

நெல் பயிர் செய் 
ழெ 

பசு நெய் பெண் பெயர் என்ன 

நீர் தெளி அது பெரிய பெட்டி 
ற 
னெ வெறி நாய் நெல்லி மரம் வெட்டு 


ளெ 


முதல் புத்தகம் 


19 


ஏ 


கே 


ஙே 
சே 


ஞே 


ஏணி 


சேவல் 


டே 
ணே 
தே 


நே 


ஏரி 


நேரம் 


மேகம் 


பே 
மே 

தேள் 
யே கேலி 


சேவல் 


தேகம் 


பேரன் வேடன் 


ரே 


லே 

பல் தேய் நேரே உள்ளே வா 
வே 

மெய் பேசு 
ழே 

அவன் வேடன் பேரன் 
ளே ஏரி நீர் 

தேர் மேலே பார் 


றே தேன் கேள் மேற்கே வேலி கட்டு 


னே 


20 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


ஐ 


-- 


கை 


ஙை 


சை 


ஞ 


டை 


ஐயர் 


யானை 


ணை 


தை 
நை யானை 


ஐயர் 


சந்தை 


பை 


மை துணை 


தவளை 


தாமரை 


எருமை வைகாசி 


யை 

வாழை 
ரை 
லை 

பை தை 
வை 


காலை மாலை வாசி 


ழை வாழை இலை தவளை முட்டை இடும் 
ளை 

கீரை விதை நன்மை தீமை அறி 
உற 

வீணை வாசி 
னை 

இது அத்தை மனை 


றை 


முதல் புத்தகம் 


21 


கொ 
ஙொ 


சொ 


ஞா 


ஒட்டகம் 


கொடி 


ை 


நா 


தா 

கொடி ஒன்று பொம்மை 
மொ 

பொன் நொண்டி இன்னொரு 
யொ சொல் தொப்பி மற்றொரு 


ரொ 


ஒரு கொக்கு 


லொ 

மற்றொரு பொதி நெல் 
வொ 

நொய் கொழி இன்னொரு கொடி தா 
ழொ 
ளா பொன் வண்டு நொடி நேரம் பொறு 
றொ 

அவன் நொண்டி ரொட்டி ஒன்று கொடு 
னெ 


22 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


கோ 
ஙோ 
சோ 
ஞா 


ே 
டோ 
னோ 
ே 


ஓடம் 


கோவில் 


தா 


நா 


ே 
போ 

கோவில் ஓணான் காணோம் 
மோ 

தோசை போர்வை நன்றோ 
யோ 

மோர் யோசனை போனோம் 


ரோ 


நீ யோசி 


உன் கன்றோ பார் 


லோ 
வோ 
ழோ 
ளோ 


உன் கோழி 


கோமதி ! கோலம் போடு 


நெய் தோசை 


அவனே இவனே 


றோ 


சோறு போடு 


நீரில் ஓடம் போகும் 


ே 


00 


ஓம 


முதல் 

புத்தகம் 


23 


ஔ 
கள 


T60008 


தமிழ்ந 


உயி 


M 


Te 


ஙள 
சள 
ஞௌ 


OBIC 


டௌ 


வௌவால் 
ணௌ ஔவை 
ெ தள 
ெ நள கௌரி ஔவை 

யௌவனம் 
பௌ 

கௌளி ஔடதம் பௌர்ணமி 
மௌ 
யௌ 

மௌனி வௌவால் சௌக்கியம் 


ரௌ 


லௌ ஓமம் கலந்த ஒளடதம் 
வெள 

உன் சௌக்கியம் எப்படி 
ழௌ 
ளௌ நீ மௌனமாய் இராதே 
றௌ வௌவால் இரவில் பறக்கும் 


னள 


24 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


ஊ 


அ ஆ இ ஈ 


கா 


க் 
ங் 


நு 


நுா 


ச 


சா 


10 


ணா ணி ண்ணு 


ஞ் 

ஞ ஞா 
ட் 

LT 
ண் 

ண லல 
த் 

தா 
ந் 

ந நா 
ப் 
ம் 

LOT 


நி 


கீ 

கூ 
B நீ 

நு நு 
சு 

சீ 
D ஞ் 

து நூ 
டி 

டு டூ 

ணு ணூ 
தி தீ 

து தூ 
நீ 

நு நூ 
பி 

பு பூ 
மீ 

மு மூ 
யி 

யூ 
ரி ரீ 

ரு ரூ 
லி லீ 

லு லூ 
வி வீ வு வூ 
N ழ் ழு பூ 
ளி 

ளூ 
றீ று 

று 


5.5 


ய 


யீ யு 


லா 


வா 


ர் 
ல் 
வ் 

வ 
ழ் 

ழ 
ள் ள 
ற் ற 
ன் 


ழா 


ளா 


ளீ ளு 


(ை 


னி 

ன 


ை 


னூ 


முதல் புத்தகம் 


25 


கை 


சை 


GL 


நெ 


எ ஐ ஒ 

ஔ 
கெ கே 

கொ கோ கௌ 
ஙெ நுே ஙை ஙொ ஙோ ஙௌ 
செ சே 

சொ சோ சௌ 
ஞெ ஞே ஞை ஞொ ஞோ ஞௌ 

டே டை டொ டோ டௌ 
ணெ ணே ணை ணொ ணோ ணௌ 
தெ தே தை தொ தோ தௌ 

நே நை நொ நோ நௌ 
பெ 

பொ போ பௌ 
மே மை மொ மோ மௌ 
யெ யே யை யொ யோ யௌ 
ரை ரொ ரோ 

ரொ ரோ ரௌ 
லெ லே லை லொ லோ லௌ 
வெ வே வை வொ வோ வௌ 
ழெ ழே ழை ழொ ழோ ழௌ 
ளெ ளே 
ளே ளை ளொ ளோ ளௌ 
றெ றே றை றொ றோ றௌ 
னே னை னொ னோ னௌ 


பே 


பை 


மெ 


ரெ 


ரே 


எ 


26 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


அப்பியாசம் -1 


இலை 


ஈகை 


தூரம் 


அது குளம் சேவல் 

சூரியன் 
அண 

வண்டு தேகம் குண்டூர் 
ஆனி முகம் 

மேளம் சிற்றூர் 
ஆமை கரூர் 

மந்தை வெற்றிலை 
இரு காற்று குதிரை 

பொறுமை 
கூண்டு எருமை 

ரொக்கம் 
பையன் உலோகம் 
உன் பல்லி காவேரி 

கற்றோர் 
ஊர் 

கிழவி இராமன் முன்னோர் 

சிப்பி சீரகம் மற்றொரு 
ஏழு 

நிழல் தீவட்டி எண்ணெய் 
ஐயா சுவர் 

இளநீர் சௌக்கியம் 
ஞானம் பீப்பாய் 

ரௌத்திரி 
ஒணான் வீக்கம் 

சந்திரன் 
கண் தாயார் கன்னார் தகப்பன் 

கிடாரி உள்ளான் மங்களூர் 
கிளி இனாம் நெருப்பு தஞ்சாவூர் 
கீரி 

நெற்றி வெல்லம் சிதம்பரம் 


எலி 


காது 


முதல் புத்தகம் 


27 


ஸிவாஜி 


பக்ஷி 


அப்பியாசம் -2 


ஜலம் 


ஜாதி 


ஜில்லா 
ஜீவன் 


ஜூன் 


வருஷம் ராஜாஜி 
கஷாயம் ஸிம்ஹம் 
ரிஷி 

விவாஹம் 
பாஷை 

மஹாத்மா 
இஷ்டம் பக்ஷம் 

க்ஷேமம் 
ஸிவாஜி திராக்ஷை 

லெஷ்மி 
ஸ்திரி 

ஜவஹர் 


ஜூலை 


மாஸம் 


ஜெயம் 
ஜேணம் 
ஜோடி 


ஸீதை 


28 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


புஷ்பம் ஜவஹர் 
ரோஜா புஷ்பம் அழகானது 
திராக்ஷைப் பழம் வெகு நயம் 
காந்தி ஒரு மஹாத்மா 

வடமொழி 


ஸ ஸா 


ஸ 


ஜ ஜா ஜி ஜீ ஜு 

ஜூ ஜெ 
ஸி ஸீ 

ஸூ ஸெ 
ஷ ஷா ஷி ஷீ ஷு 

ஷூ ஷெ 
க்ஷ க்ஷா Vr க்ஷ க்ஷ க்ஷெ 
ஹ ஹா ஹி ஹீ ஹு ஹூ ஹெ 


ஷ 


முதல் புத்தகம் 


29 


அப்பியாசம் -3 


இந்த வருஷம் நல்ல மழை . 
பக்ஷி மரத்தில் கூடு கட்டும் . 
நாம் பேசுவது தமிழ் பாஷை . 
பக்ஷணம் தின்ன எனக்கு இஷ்டம் . 
ஜவஹர்லால் நம் தலைவர் . 
ராஜா ஜி கவர்னர் ஜெனரல் . 
பட்டு வஸ்திரம் விலை அதிகம் . 
புஷ்ப ஹாரம் வாங்கித் தா . 
பிராணிகளிடம் பக்ஷமாய் இரு . 

எழுத்துக்கள் 


ஜே ஜை ஜொ ஜோ ஜௌ 
ஜௌஜ் 


ஸேஸை ஸொ ஸோ ஸௌஸ் 


ஷே ஷை ஷொ ஷோ ஷௌ ஷ் 
ஷே ஷை ஷொ ஷோ ஷௌ ஷ் 
ஹே ஹை ஹொ ஹோ ஹௌ ஹ் 


30 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


அப்பியாசம் -4 


ஆணி வேர் 


பால் கற 


சிறு கிளை 


தடி எடு 


பசு மாடு பனி நீர் 

ஏர் உழு 
கல் தூண் 

களை எடு 
குடை பிடி 

கூலி ஆள் நெல் அள 
வழி எது 

மீதி அணா 
ஊசி நூல் வடை சுடு பனை ஓலை 
ஏழு அணு கடை வீதி 

கல் வீடு 
காலி மனை 

சிறு கீரை 
வாய் மூடு 

பாய் விரி 
வேலை செய் வெளி வீதி பசி அறி 
உன் தாய் மீன் வலை 

பல துளி 
செடி நடு 

வாழை இலை மண் பானை 
நெல் உமி தலை வலி 

குடி இரு 
எலி பிடி தேன் கூடு 
பிணி தீர் 

இடை வெளி நீர் ஓடை 
மெய் பேசு 

கீழே நட 
களி மண் 

யார் நாய் 
புல் சுமை கூடி வாழ் 
ஆண் பெண் ஆடு மாடு ஆணி அடி 
வீடு வேய் 

வான் கோழி 
காய் கனி 

நொய் கொழி 


ஓடு கால் 


முள் வேலி 
ஒரு மைல் 


சுறா மீன் 


ஆறு மணி 
சிறு மலை 


முதல் புத்தகம் 


31 


சப்த பேதம் உள்ள எழுத்துக்கள் 


கடன் 


தங்கம் 


பாகன் 


ச 


மச்சம் 


மஞ்சள் 


சரம் 


ட சட்டம் 


மடம் 


த தடம் 


பந்தம் 


பணம் 


கம்பம் 


கல் மிக கனமானது . 
தச்சர் ஊஞ்சல் செய்கிறார் . 
படத்தின் சட்டம் பார் . 
தட்டார் செய்த நகை . 
பறை பலமாய் அடி . 
தனி வழி போவது பயம் . 
இவன் பட்ட கடன் அதிகம் . 
மஞ்சள் வர்ணம் பூசு . 
தங்கம் மிக விலையுள்ளது . 
சுக்கும் மிளகும் வாங்கு . 


32 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 
அப்பியாசம் -5 


கப்பல் 


மக்கள் அக்கம் பக்கம் பார் . 
தச்சர் தச்சர் செய்த பெட்டி . 
வட்டம் 

ரூபாய் வட்ட வடிவம் . 
சுத்தம் சுத்தமான தண்ணீர் . 

கப்பல் கடலில் போகும் . 
வற்றல் இது மிளகாய் வற்றல் . 
சிங்கம் திங்கட் கிழமை வா . 
மஞ்சள் மஞ்சள் கொத்து வாங்கு . 
தந்தம் அது யானைத் தந்தம் . 
கம்பம் கந்தா ! பம்பரம் ஆடு . 
பண்டம் 

வைகை ஆற்று வண்டல் . 
கண்ணன் கண்ணன் அண்ணன் கந்தன் . 
ஜன்னல் 

அன்ன பக்ஷி அழகானது . 
குன்றம் பசு ஈன்ற கன்று . 
கால்லர் நல்ல வெல்லம் கொடு . 
பள்ளம் பள்ளம் உள்ள வயல் . 


முதல் புத்தகம் 


33 


அப்பியாசம் -6 


குளிர் காலம் 
ஆவணி மாதம் 
அரிசி மூட்டை 
புதிய புடவை 


நமது உடல் 


கடல் ஆழம் 


மதுரை நகர் 


மயில் இறகு 


சுண்டு விரல் 
தவளை முட்டை 
நல்ல பாம்பு 
நேற்று இரவு 
குதிரை வண்டி 
பஞ்சு மெத்தை 
பாக்கு வெட்டி 
ஆலம் பழம் 
ஆட்டு மந்தை 
கொய்யா மரம் 
கிணறு வெட்டு 
காட்டு முயல் 


தங்கக் காப்பு 
சுக்குத் துண்டு 
ஆட்டுக் குட்டி 
பட்டுப் பூச்சி 
வெள்ளிச் செம்பு 
அண்டங் காக்கை 
சிட்டுக் குருவி 
எருமைத் தயிர் 
கொட்டைப் பாக்கு 
வட்டச் சுளகு 
செப்புக் குடம் 
எட்டுத் திக்கு 
பச்சைப் பாம்பு 
தாமரைக் குளம் 
மேற்குத் தேசம் 
வாழைப் பழம் 
காப்பிக் கொட்டை 
மாட்டுக் கொம்பு 
விறகுக் கட்டு 
செல்லப் பிள்ளை 


34 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


பாப் 


வாழை 


இது ஒரு வாழை . 
இதற்கு விதை கிடையாது . 
வாழைக் கன்றை நடவேண்டும் . 
வாழைக்குக் கிளைகள் இல்லை . 
இதன் நுனியில் இலைகள் உண்டு . 
வாழை இலையில் சாப்பிடலாம் . 
வாழை பத்தாம் மாதம் குலை தள்ளும் . 
குலை தள்ளிய வாழை பின் பலன் தராது . 
வாழைக்காய் துவர்ப்பு ; பழம் இனிப்பு . 
காயையும் தண்டையும் கறி சமைக்கலாம் . 


முதல் புத்தகம் 


35 


குதிரை 


குதிரை உயரமான மிருகம் . 
இதற்குக் கால்கள் நான்கு . 
ஆனால் கொம்புகள் இல்லை . 
இதன் வாலில் மயிர் அதிகம் . 
குதிரைக்குப் பிடரி மயிர் உண்டு . 
இது புல்லையும் கொள்ளையும் தின்னும் . 
ஆனால் இலைகளைத் தின்னாது . 
குதிரை அசை போடாது . 
இதன் குளம்புகள் வட்டமானவை . 
குதிரை வேகமாய் ஓடும் . 


36 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


கோழி 


கோழி வீட்டில் வளரும் பக்ஷி . 
அதன் இறகுகள் குட்டையானவை . 
அதனால் அது அதிக உயரம் பறக்காது . 
காட்டுக் கோழி உயரப் பறக்கும் . 
கோழி முட்டையிட்டுக் குஞ்சு பொறிக்கும் . 
கோழி மண்ணைக் கிளறி இரை தேடும் . 
தன் குஞ்சுகளைக் கூடவே கூட்டிச் செல்லும் . 
ஆண் கோழிக்குச் சேவல் என்று பெயர் . 
அது வெகு அழகாயிருக்கும் . 
சேவல் அதிகாலையில் கூவும் . 


முதல் புத்தகம் 


37 


இது ஒரு பெண்ணின் படம் . பெண்ணின் 
இடுப்பில் ஒரு குழந்தை இருக்கிறது . அது 
அவள் குழந்தை . குழந்தைக்கு அவள் தாயார் . 


குழந்தை எழுந்து நடக்காது . தவழ்ந்து 
விளையாடும் . பசியெடுத்தால் அழும் . உடனே 
தாயார் பால் ஊட்டுவாள் . தொட்டிலில் விட்டு 
ஆட்டுவாள் . குழந்தை நன்றாய்த் தூங்கும் . 
தாயார் குழந்தையிடம் அதிக அன்பாய் 
இருப்பாள் . 


தாயார் சொற்படி நட 


3S 


S 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


இவன் பெயர் ரங்கன் . ரங்கன் பள்ளிக் 
கூடம் போகிறான் . இவன் கையில் புத்தகமும் 
பலகையும் இருக்கின்றன . 

ரங்கன் காலையில் எழுந்திருப்பான் . கை , 
கால் சுத்தம் செய்து கொள்வான் . கடவுளை 
வணங்குவான் . பாடங்களைச் சரியாய்ப் படிப் 
பான் . சரியான நேரத்தில் பள்ளிக்கூடம் 
போவான் . வழியில் விளையாடுவதில்லை . உபாத் 
தியாயர் சொற்படி நடப்பான் . பிள்ளைகளோடு 
சண்டையிடுவதில்லை . இவன் எப்போதும் உண் 
மையே பேசுவான் . இவன் நல்ல பையன் . 
இவனைப்போல் நீ இருக்கவேண்டும் 


முதல் புத்தகம் 


39 


இது ஒரு 


இதன் பால் ... நிறம் . 


இதற்குக் ... இரண்டு. 


ராமா ! 


பார்த்தாயா ? 


து .... 


........ நிறம் . 


இது ... 


... என்று கத்தும் . 


ரங்கா ! இது ஒரு 


இதற்குக் .... 

நான்கு . 
இது இரவில் .............. பிடிக்கும் .. 


கமலா ! இது தான் 


இதில் ........ 


கொண்டு வா . 


11 


க மனிதன் தலை ஒன்று 


22 
உமனிதன் கண்கள் இரண்டு 


IL 


3 முக்காலியின் கால்கள் மூன்று 


4 ச மேஜையின் கால்கள் நான்கு 


5 டு கால் விரல்கள் ஐந்து 


2 


6 சு வண்டுக்குக் கால்கள் ஆறு 


- 


நாட் 
2 திங்கா 
3 லலா 
- புதன் 
5 வியாழன் 
6 வளர் 


7 எ 

எவாரத்தின் நாட்கள் ஏழு 


8 அ சிலந்தியின் கால்கள் எட்டு 


கசீப்பில் பழங்கள் ஒன்பது 


10ED 


100 


100 கைகளின் விரல்கள் பத்து 


மிழ்நாடு 


எலகம் 


1 


2 


3 


4 


56 


7 


8 


9 10 11 12 


2 


4 


6 


81012141618 202224 


3 


6 


9121518212427303336 


4 


812162024 2832364044 48 


5 


1015202530354045505560 


6 


121824303642 4854606672 


7 


1421283542495663707784 


8 


1624324048566472808996 


9 


18273645546372819099 108 


102030405060708090100110120 


11 


2233445566778899110121132 


1224364860728496 108 120 132144 


ஆவணி 


ஆனி 


12. தமிழ் மாதங்கள் பன்னிரண்டு 2 
சித்திரை ஆடி 

ஐப்பசி 

தை 
வைகாசி 

கார்த்திகை மாசி 
புரட்டாசி 

மார்கழி பங்குனி 
12. இங்கிலீஷ் மாதங்கள் பன்னிரண்டு உ 
ஏப்ரல் 

அக்டோபர் 
பிப்ரவரி 

நவம்பர் 
மார்ச்சு 

செப்டம்பர் 


ஜனவரி 


ஆகஸ்டு 


ஜூன் 


டிசம்பர் 


RIR 


S8 


7. வாரத்தின் நாட்கள் ஏழு . எ . 


ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை 
திங்கட்கிழமை வியாழக்கிழமை 
செவ்வாய்க்கிழமை 

வெள்ளிக்கிழமை 
சனிக்கிழமை 


60. தமிழ் வருஷங்கள் அறுபது , காய் 


பிரபவ 
விபவ 
சுக்கில 
பிரமோதூத 
பிரஜோற்பத்தி 
ஆங்கீரஸ 
ஸ்ரீமுக 


பிலவங்க 
கீலக 
சௌமிய 
சாதாரண 
விரோதிகிருது 
பரீதாபி 
பிரமாதீச 
ஆனந்த 
ராக்ஷஸ 


யுவ 


சர்வஜித்து 
சர்வதாரி 
விரோதி 
விக்ருதி 
கர 
நந்தன 

ஜய 
ஜய 
மன்மத 
துன்முகி 
ஹேவிளம்பி 
விளம்பி 
விகாரி 
சார்வரி 
பிலவ 
சுபகிருது 
சோபகிருது 
குரோதி 
விசுவாவசு 
பராபவ 


நள 


ஈஸ்வர 
வெகுதான்ய 
பிரமாதி 
விக்ரம 
விஷ 
சித்திரபானு 
சுபானு 
தாருண 
பார்த்திய 
விய 


பிங்கள 
காளயுக்தி 
சித்தார்த்தி 
ரௌத்திரி 
துன்மதி 
துந்துபி 
ருத்ரோத்காரி 
ரக்தாக்ஷி 
குரோதன 
அக்ஷய 


வி . சூ சுவாமிநாதன் 


மதுரை :: திருநெல்வேலி 


